ரஷ 


Sword of the Spirit 


புத்தகக்குறிப்பு 


Sword of the Spir 


it 


ஆசிரியர்‌ யோனா 

யோனா - பொருள்‌ - “புறா”. 

தந்தையின்‌ பெயர்‌ அமித்தாய்‌ - பொருள்‌ - “உண்மைசத்தியம்‌". 

இஸ்ரவேலின்‌ வடக்கு இராஜ்யத்தில்‌ உள்ள செபுலோன்‌ கோத்திரத்திலிருந்து 
யோனா வந்தார்‌, அவர்‌ நாசரேத்‌ நகரிலிருந்து இரண்டு மைல்‌ வடகிழக்கில்‌ 
அமைந்துள்ள காத்தேப்பேர்‌ கிராமத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 

இரண்டாம்‌ யெரொபெயாமின்‌ ஆட்சியில்‌ (கி.மு. 786 - 746 ) அசீரியாவில்‌ 
நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனத்தை அவர்‌ கொடுத்தார்‌. 

நினிவே மாநகர்‌.மக்கள்‌ நெறிகெட்டவர்களாய்‌ வாழ்ந்து, பாவத்தில்‌ உழன்று 
கொண்டிருந்தனர்‌. ஆகவே, அந்நகருக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க, 
கர்த்தர்‌ யோனாவை அனுப்பினார்‌. 


Sword of the Spirit 


சிறு தர்க்கதரிசனப்‌ புத்தகங்களில்‌ 5 ஆம்‌ புத்தகம்‌. 
4 அதிகாரங்களைக்‌ கொண்டுள்ளது. 


புத்தகத்தின்‌ கருப்பொருள்‌ :: தேவன்‌ தம்முடைய கிருபையையும்‌, 
இரட்சிப்பையும்‌ அனைவருக்கும்‌ அளிக்கிறவர்‌.. ்‌ 

ு தனிநபர்‌ (யோனா, ஒரு யூதர்‌), ன 6 

௨ ஒரு குழு (புறஜாதி கப்பற்காரர்‌, . ௨ 

௦ புறஜாதி - உலகத்தார்‌(அசீரியா, ஒரு.புறஜாதி நாடு) 

௦ அவருடைய உடன்படிக்கையின்‌ ஜனம்‌ (இஸ்ரவேல்‌) 
புத்தகத்தின்‌ பிரிவுகள்‌ :: 

யோனாவின்‌ அழைப்பும்‌ கீழ்ப்படியாமையும்‌ 1:1 - 2:1 

௦ யோனாவின்‌ மன்றாட்டு 2:2- 11 

௦ நினிவேயில்‌ யோனா 3:1- 10 


௦ யோனாவின்கோபமும்‌ , தேவனுடைய இரக்கமும்‌ 4:1 - 11 
Sword of the Spirit 


'யோனாவின்‌ புத்தகம்‌ தீர்க்கதரிசன சங்கிலியின்‌ ஒரு முக்கிய இணைப்பாக .- 
இருந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்‌ நடக்கவிருந்த கிறிஸ்துவின்‌ 

மரணம்‌ மற்றும்‌ உயிர்த்தெழுதல்‌ பற்றிய பார்வையை வாசகர்களுக்கு 

அளிக்கிறது. ஷப க்‌்‌ 

தேவனின்‌ அன்பும்‌ , இரக்கமும்‌ அவருடைய டவல்‌ ஜனங்களுக்கு 

(இஸ்ரவேல்‌) மட்டுமல்ல, அவருடைய படைப்புகள்‌ அனைத்தின்‌ மீதுமுள்ளது 

என்பதைக்‌ காட்டுகிறது. வண்ண 


மனிதனுக்கும்‌ எல்லா படைப்புகளுக்கும்‌ மேலாக தேவனுடைய ஆளுகை 
இருக்கிறது என்பதையும்‌ யோனாவின்‌ புத்தகம்‌ வெளிப்படுத்துகிறது. 


இஸ்ரவேலைப்‌ பற்றி தீர்க்கதரிசனம்‌ குறிப்பிடவில்லை என்றாலும்‌, 

யாருடைய வாழ்க்கையை அவர்‌ பாதுகாத்தார்‌ (நினிவே நகரத்தார்‌), யாருடைய 

விருப்பங்களை (யோனா) அவர்‌ மாற்றியமைத்தார்‌ என்பது இதில்‌ உள்ளது. 
Sword of the Spirit 


ஆ அன்ப 
ச்‌ ன்‌ வ்கி = 1 கன்‌ 
ட ன்‌ ண்ட்‌ ௮௭ ம. ௬ - ன 
டண ப 


தின்‌ கவனம்‌ நோவாவின்‌ பேரன்‌ நிம்ரோத்‌ என்பவரால்‌ - 9 க்‌ ல்‌ 
“நிறுவப்பட்ட 4 அந்த புறஜாதி நகரத்தின்‌ மீது உது ஆல்‌ ல்‌ த்‌ 3 தட்டல்‌ 
பண்டைய உலகின்‌ மிகப்பெரிய நகரம்‌ நினிவே 1.23 - 3: 2:8: 4:11), இருப்பி க்‌ ்‌ 
யோனாவின்‌ வருகையின்‌ போது ம்‌! னந்திரும்பிய.(கி.மு 772-746) 1 7௮] 
நாகூம்‌ தீர்க்கதரிசியின்‌ தீர்க்கத 1சனத்தின்படி . 
அழிக்கப்பட்டது (கிமு 612). - ' 
ஒரு அந்நியனின்‌ (யோனா) பிரசங்கத்தில்‌. இ 
ஒரு புறமத நகரம்‌ மனந்திரும்பியது 


இஸ்ரவேல்‌ பல தீர்க்கதரிசிகளால்‌ 
பிரசங்கிக்கப்பட்டாலும்‌ மனந்திரும்பாது 
என்ற உண்மையால்‌ இஸ்ரவேலை 
அவமானப்படுத்த யோனா நினிவேக்கு 
அனுப்பப்பட்டார்‌. 


க்‌்‌ ஆடப்‌ ன: 
Sword of the Spirit 


புத்தகத்தின்‌ 
அம்சங்கள்‌ 


Sword of the Spirit 


॥ வேதத்திலுள்ள தீர்க்கதரிசிகளில்‌ யோனா தீர்க்கதரிசி ஒரே ஒரு தீர்க்கதரிசனம்‌ 
சொன்னார்‌. அந்த தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறவில்லை. 


பழைய ஏற்பாட்டில்‌ யோனா ஒருவரே பறகாதிகளுடைய தேசத்துக்கு கர்த்தரால்‌ 
அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. த்‌ 


வேதத்திலுள்ள தீர்க்கதரிசிகளில்‌ யோனா தீர்க்கதரிசி மாத்திரமே தேவனின்‌ 
அழைப்புக்கு விலகி ஓடியவர்‌. 


ந 1 அஜ 
பந்த்‌ ட 


புதிய ஏற்பாட்டில்‌ இயேசு கிறிஸ்துவால்குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு 
தீர்க்கதரிசிகளில்‌ யோனாவும்‌ ஒருவர்‌.(எலியா, எலிசா, ஏசாயா) 


முழு வேதாகமத்தின்‌ கருப்பொருள்‌ இந்த யோனா புத்தகத்தில்‌ உள்ளது. ( 
இரட்சிப்பு கர்த்தருடையது " ) 


யோனா புறஜாதியாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிக்க அழைப்பைப்‌ 
பெற்றிருந்த போதும்‌, அவருடைய சமூகத்தினின்று விலகி யோப்பாவிலிருந்து 
தர்ஷீசுக்குப்‌ போனான்‌. பேதுருவோ கீழ்படிந்து யோப்பாவிலிருந்து 
புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கச்‌ சென்றான்‌. 


உ சிறிய புத்தகமாயிருந்தாலும்‌ அதிகமான அற்புதங்களை உள்ளடக்கியுள்ளது - 
20. பெருங்காற்று(1 :4) 

௦. சமுத்திரம்‌ அமர்ந்தது(1:15) 

௦. கர்த்தர்‌ ஆயத்தப்படுத்தியிருந்த பெரிய மீன்‌ (1:17) 1 

௦ யோனா மீனின்‌ வயிற்றில்‌ ..(2:1) ட அது 

௦ யோனாவைக்‌ கரையிலே டத (2 10). தட ௮.3 

௦ ஆமணக்குச்‌ செடி (4:6) ன்‌ 

ப்‌ ச்சி (4: 7) ட அகி 


ழ்க்காற்று ( (4:8) த ்‌ ட்‌ ந. 
மனிதனைத்‌ தவிர அனைத்தும்‌ கர்த்தருக்குக்‌ கீழ்படிந்தது 
௦ காற்று 


சமுத்திரம்‌ 
பெரிய மீன்‌ 
ஆமணக்கு 
பூச்சி 


யோனா தீர்க்கதரிசியின்‌ சமகாலத்தவர்‌ ஆமோஸ்‌ தீர்க்கதரிசி. 


1 


இடு ௫-௫ 


யோனா மற்றும்‌ நாகூம்‌ நினிவே மாநகருக்கு தீர்க்கதரிசனம்‌ உரைத்தவர்கள்‌. 


2 of the Spirit 


வரலாற்றுப்‌ 
பின்னணி 


Sword of the Spirit 


அசீரியாவின்‌ தலைநகரம்‌ நினிவே. 

கிமு ஆம்‌ நூற்றாண்டில்‌ அசீரியா இஸ்ரவேலின்‌ நீண்டகால எதிரியாக 
இருந்தது. இது டைக்ரிஸ்‌ ஆற்றின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ மவன்‌ மொதலுக்கு 
எதிரே) கி.மு.1800 இல்‌ நிறுவப்பட்டது. ட 6 

இது இஷ்டார்‌ என்னும்‌ தெய்வத்தின்‌ வழிபாட்டு மையமாக ரகத்து. 
அசீரியாவின்‌ தலைநகரமான பின்பு ப்ப 9 டத நூற்றாண்டிலிருந்து மட்டுமே 
நினிவே விரிவடைந்தது. ம்‌. 

யோனாவின்‌ காலத்தில்‌ அசீரியாசில காலமாக அரசியல்‌ ரீதியாக பலவீனமான 
நிலையில்‌ இருந்தது, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கும்‌ பிற 
விரும்பத்தகாதவர்களுக்கும்‌ அசீரியர்கள்‌ செய்த கொடுமை இஸ்ரவேலில்‌ 
நன்கு அறியப்பட்டிருந்தது. 

வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேலை ஆண்ட 2 ஆம்‌ யெரொபெயாமின்‌ ஆட்சி (கி. 
மு. 786 - 746) காலத்தில்‌ நினிவேயின்‌ பாவங்களைக்‌ கண்டித்து உணர்த்த 
தீர்க்கதரிசியாகிய யோனா அங்கு அனுப்பப்பட்டார்‌. 


Sword of the Spirit 


தி. மு. 733 இல்‌; அசீரியாவின்‌ திக்லாத்‌ பிலேசர்‌ இஸ்ரவேல்‌ தி ர பததி 
கலிலேயாவைக்‌ கைப்பற்றினார்‌ (2 இரா 15:29). 

இரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, அவர்‌ பாயின்‌ தலைநகரான தமஸ்குவைக்‌ 
கைப்பற்றினார்‌. 26 
கி.மு. 724 இல்‌, அசீரியாவின்‌ மன்னர்‌ சல்மனாசார்‌ சமாரியாவை 
முற்றுகையிட்டார்‌. ஆ 
இரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு கி: மு. 722 இல்‌ இஸ்ரவேல்‌ அசீரியர்களிடம்‌ 
விழுந்தது (2 இரா 17: 5-6) 

136 ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ கிமு.586 ல்‌ பாபிலோனியர்களால்‌ எருசலேம்‌ 
வீழ்த்தப்பட்டது, யூதர்கள்‌ சிறைப்படுத்தப்பட்டனர்‌. 

கி.மு. 612 ல்‌ பாபிலோனியர்களால்‌ நினிவே முற்றிலும்‌ அழிக்கப்பட்டது. 


Sword of the Spirit 


கர்த்தரிடத்திலிருந்து 
ஓடுதல்‌ 


rad of the Spirit 


| கர்த்தருடைய  பொறுமை|. 


NINEVEH 


+ கர்த்தருடைய பலத்த கரம்‌ : (4 - 17) 


பெருங்காற்று >> கர்த்தரால்‌ விடப்பட்டக்‌ காற்று கப்பல்‌ உடைக்த்ததக்கதாக்‌ 
பெருங்கொந்தளிப்பை உண்டாக்கிற்று. 


பயம்‌ >> கப்பற்காரர்‌ பயந்து, அவனவன்‌ தன்‌ தேவனை நோக்கி வேண்டுதல்‌ 
செய்தான்‌ . யோனாவோ கப்பலின்‌ ப்‌, ப்‌ அ நித்திரைப்‌. 
பண்ணினான்‌. 


7-7 


உ யார்‌ நிமித்தம்‌ இந்த ஆபத்து?? - a 
யோனா - எபிரெயன்‌ - தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ 
பயபக்தியுள்ளவன்‌ - கர்த்தருடைய சமுகத்தினின்று 
விலகி ஓடிப்போகிறவன்‌, 


உ ஆபத்திலிருந்து.விடுபட யோனா செய்தது என்ன?? 


தன்னிமித்தமே இந்த ஆபத்து நேரிட்டது என்பதை அறிந்தான்‌ யோனா. 
கப்பற்காரரிடத்தில்‌ கூறினான்‌. அந்த கொந்தளிப்பு அமர தன்னை 
சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள்‌ என்றான்‌. 


Sword of the Spirit 


பரன்‌. ருந்து. த விடுபட கப்பற்காரர்‌ ( புறஜாதியார்‌ ) செய்தது என்னா? கட ட்ட 
“கப்பற்காரர்‌ கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டார்கள்‌. 

௦ ர த்வா கர்த்தர்‌; உமக்குச்‌ சித்தமாயிருக்கிற றபடி செய்கிறீர்‌ என்‌ 

௦ யோனாவை எடுத்துச்‌ சமுத்திரத்திலே ப்பம்‌ விட்டார்‌ கள்‌: ௪( 
மும்முரத்தைவிட்டு அமர்ந்தது. ந 

௦ அந்த மனுஷர்‌ கர்த்தருக்கு மிகவும்‌ பயந்து, கர்த்த। 
பொருத்தனைகளைப்பண்ணினா?! pon 

பெரிய மீன்‌ : த 


யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனைக்‌ 
கர்த்தர்‌ ஆயத்தப்படுத்தியிருந்தார்‌. 

அந்த மீன்‌ வயிற்றிலே யோனா இராப்பகல்‌ 
மூன்றுநாள்‌ இருந்தான்‌. 


Sword of the Spirit 


கர்த்தரிடம்‌ 
ஓடுதல்‌ 


Sword of the Spirit 


1 அகி. 2.>> யோனாவின்‌ ஜெபம்‌, கர்த்தருடைய வல்லமை 


கும்றிலை! 


சமுத்திரத்தின்‌ நடுமையமாகிய ஆழத்தில்‌ க்‌ வெள்ளம்‌ , அலை என்‌ 
மேல்‌ புரண்டது. 


தண்ணீர்கள்‌ பிராணபரியந்தம்‌ என்னை நெருக்கினது ' 5 2 

ஆழி என்னைச்‌ சூழ்ந்தது, கடற்பாசி என்‌ தலையைச்‌ சுற்றிக்கொண்டது 
பர்வதங்களின்‌ அடிவாரங்களில்‌ இறங்கினேன்‌. 

ஜெபம்‌ : 

அந்த மீனின்‌ வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்‌ பண்ணினேன்‌ . 
என்‌ நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கிக்‌ கூப்பிட்டேன்‌. 

என்‌ ஆத்துமா என்னில்‌ தொய்ந்து போகையில்‌ கர்த்தரை நினைத்தேன்‌ . 
பாதாளத்தின்‌ வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன்‌. 

இன்னமும்‌ உம்முடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன்‌. 


Sword of the Spirit 


ஆ 
ல தத்‌ 
ர்‌, கு, ச க டர. 3 
வக என்ர ஆடம்‌ அணா ரரி ஆ 
மரிய ்‌ அ 
- ௩ க வே அண்ட ஆன்‌ ப்‌ 

ம 2 = 

்‌ ல்‌ 
ர்‌ ்‌ 


- பொய்யான ம ாயையைப்‌ கல்‌ கட்‌ 


பற்றிக்கொள்ளுகிறவர்கள்‌ 
தங்களுக்கு வரும்‌ கிருபையைப்‌ போக்கடிக்கிறார்கள்‌. 


Sword of the Spirit 


கர்த்தருடன்‌ 
ஓடுதல்‌ 


Sword of the Spirit 


> 


> 
> 
> 


கன்னர்‌ நாற்பதுநாள்‌ க்க 
* நினிவேயின்‌ மாற்றம்‌ : (5-10) 


தேவனிடத்தில்‌ விசுவாசம்‌. ை பத்த 

உபவாசஞ்‌ செய்ய திட்டம்‌ வள்‌ வ 

பெரியோர்‌ முதல்‌ சிரியோர்‌ மட்டும்‌ இரட்டுடுத்திக்கொண்டார்கள்‌. 
ராஜா இரட்டுடுத்தி சாம்பலில்‌ உட்கார்ந்தான்‌. 


Sword of the Spirit 


- ராஜாவின்‌ கட்டளை : ்‌ 
> மாடுகளும்‌ ஆடுகளும்‌ ஒன்றும்‌ ருசிபாராதிருக்கவும்‌, ட ததன்‌ தண்ணீ 
குடியாமலும்‌ இருக்கவும்‌, 
உ மனுஷரும்‌ மிருகங்களும்‌ இரட்டினால்‌ மூடிக்கொண்டு, . 
உ தேவனை நோக்கி உரத்த சத்தமாய்க்‌ கூப்பிடவும்‌: 
> அவரவர்‌ தம்தம்‌ பொல்லாத வழியையும்‌ தம்தம்‌ கைகளிலுள்ள 
கொடுமையையும்‌ விட்டுத்‌ திரும்பவுங்கடவர்கள்‌. 
உ கர்த்தருடைய மன்னிப்பு : 


அவர்கள்‌ தங்கள்‌. பொல்லாத வழியைவிட்டுத்‌ திரும்பினார்களென்று 
தேவன்‌ அவர்களுடைய கிரியைகளைப்‌ பார்த்து, தாம்‌ அவர்களுக்குச்‌ 
செய்வேன்‌ என்று சொல்லியிருந்த தீங்கைக்குறித்து மனஸ்தாபப்பட்டு, 
அதைச்‌ செய்யாதிருந்தார்‌. 


Sword of the Spirit 


கர்த்தருக்கு 
விரோதமாய்‌ 
ஓடூதல்‌ 


Sword of the Spirit 


ன ணி 


ல்‌ 2 அதி.4. 55 யோனாவின்‌ மனக்கசப்பு, கர்த்தருடைய இரக்கம்‌ 


. யோனாவின்‌ விசனம்‌ & கடுங்கோபம்‌ : (1 - 3) 


டை... 


* நான்‌ என்‌ தேசத்தில்‌ இருக்கும்போதே நான்‌ இதைச்‌ ல்லவில்லையா? 


இதினிமித்தமே நான்‌ முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன்‌; 

* நீர்‌ இரக்கமும்‌ மன உருக்கமும்‌ நீடிய சாந்தமும்‌ மிகுந்த 
கிருபையுமுள்ளவரும்‌, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான 
தேவனென்று அறிவேன்‌. 


இப்போதும்‌ கர்த்தாவே, என்‌ பிராணனை என்னைவிட்டு 
எடுத்துக்கொள்ளும்‌; நான்‌ உயிரோடிருக்கிறதைப்‌ பார்க்கிலும்‌ சாகிறது 
நலமாயிருக்கும்‌. 


Sword of the Spirit 


+ கர்த்தர்‌ யோனாவுக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்த காரியம்‌: (4 - 9) . 
> நகரத்துக்குச்‌ சப்பவிக்கப்போகிறதைப்‌ பார்க்க யோனா குடிசை போட்டு 
உட்கார்ந்தான்‌. 


டு ரத்தக்‌ இரக்கம்‌ : 
கர்த்தர்‌ யோனாவின்‌ பப உப்‌ ந்ங்கலாக்க ஆம்ணக்குச்‌ செடியை 


வளரப்‌ பண்ணினார்‌. 


அ 
- 


1 


௦ யோனா சந்தோஷப்பட்டான்‌. - 6 ல்‌ 
௦ கர்த்தர்‌ ஒரு பூச்சியை அனுப்பினார்‌. அது ஆமணக்குச்‌ செடியை அரித்துப்‌ 
போட்டது. 


யோனா சோர்வடைந்தான்‌, எரிச்சலடைந்தான்‌. 
ு தேவன்‌: நீ ஆமணக்கினிமித்தம்‌ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ 
யோனா: நான்‌ மரணபரியந்தமும்‌ எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான்‌ 


Sword of the Spirit 


ணி 


ரீ ப்ர்்ப்மாகிம்‌ நீ வளர்க்காததும்‌, ஒரு இராத்திரியிலே முளைத்ததும்‌, - 
ஒரு இராத்திரியிலே அழிந்துபோனதுமான ஆமணக்குக்காகப்‌ த ட்‌ 


வலதுகைக்கும்‌ இடதுகைக்கும்‌ வித்தியாசம்‌ ல்‌ 
இலட்சத்து இருபதினாயிரம்பேருக்கு அதிகமான மனுஷரும்‌ 
அநேக மிருகஜீவன்களும்‌ இருக்கிற மகா நகரமாகிய 
நினிவேக்காக நான்‌ பரிதபியாமலிருப்பேனோ . 


ரோமர்‌ 11:36 சகலமும்‌ அவராலும்‌ அவர்‌ மூலமாயும்‌ ௮வருக்காகவும்‌ இருக்கிறது; 
அவருக்கே என்றென்றைக்கும்‌ மகிமையுண்டாவதாக. ஆமென்‌ 


Sword of the Spirit 


தேவனுக்கே 
ன்னை 


Sword of the Spirit 


